


முழுப்பதிப்புரிமையுடையது அந்தரங்கமான து 
at 


இலங்ககப்‌ Lms திணக்களம்‌ 
க.பொ.த. (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2020 
65 - இரண்டாம்‌ மொழி - தமிழ்‌ 
புள்ளியிடும்‌ திட்டம்‌ 


இது விடைத்தாள்‌ பரீட்சகர்களின்‌ உபயோகத்துக்காகத்‌ தயாரிக்கப்பட்டது. பிரதம பரீட்சகர்களின்‌ 
கலந்துரையாடல்‌ நடைபெறும்‌ சந்தர்ப்பத்தில்‌ பரிமாறிக்கொள்ளும்‌ கருத்துக்களுக்கிணங்க, 
இதில்‌ உள்ள சில விடயங்கள்‌ மாறலாம்‌. 


இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 





Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2020 
65 - இரண்டாம்‌ மொழி - தமிழ்‌ 


வினாப்பத்திரம்‌ ] - 1340-40 புள்ளிகள்‌ 
வினாப்பத்திரம்‌ I] 


* பகுதி ] இல்‌ இருந்து இரண்டு வினாக்களுக்கும்‌ பகுதி 11 இல்‌ இருந்து எவையேனும்‌ ஒரு வினாவிற்கும்‌ பகுதி 111 இல்‌ 
இருந்து இரண்டூ வினாக்களுக்குமாக மொத்தம்‌ ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை எழுதுக. 


கட்டுரை 20 புள்ளிகள்‌ 


படம்‌ பார்த்து எழுதுதல்‌ 10 புள்ளிகள்‌ 
பகுதி 11 


கிரகித்தல்‌ \ ஏதாவது ஒன்று 10 புள்ளிகள்‌ 
கிரகித்தல்‌ 


கடிதம்‌ எழுதுதல்‌ 10 புள்ளிகள்‌ 
சுவரொட்டி எழுதுதல்‌ ஏதாவது ஒன்று 


தமிழில்‌ மொழி பெயர்த்தல்‌ 


உரையாடல்‌ ஏதாவது ஒன்று 10 புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 60 புள்ளிகள்‌ 


வினாப்பத்திரம்‌ | 40 புள்ளிகள்‌ 


வினாப்பத்திரம்‌ 11 - 60 புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ 





65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 1 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க.பொ.த (சா.தர)ப்‌ பரீட்சை - 2020 
விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடலுக்கான பொது நுட்ப முறைகள்‌ 


விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடும்‌ போதும்‌, புள்ளிப்பட்டியலில்‌ புள்ளிகளைப்‌ பதியும்‌ போதும்‌ ஓர்‌ 


அங்கீகரிக்கப்பட்ட முறையைக்‌ கடைப்பிடித்தல்‌ கட்டாயமானதாகும்‌. அதன்பொருட்டு பின்வரும்‌ முறையில்‌ 


செயற்படவும்‌. 


1. 


சகல உதவிப்‌ பரீட்சகர்களும்‌ விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடூவதற்கு சிவப்பு நிற மைப்‌ பேனாவை 
பயன்படுத்தவும்‌. 


. பிரதம பரீட்சகர்‌ ஊதாநிற மைப்பேனாவைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


3. சகல விடைத்தாள்களினதும்‌ முதற்பக்கத்தில்‌ உதவிப்‌ பரீட்சகரின்‌ குறியீட்டெண்ணைக்‌ குறிப்பிடவும்‌. 


இலக்கங்கள்‌ எழுதும்போது தெளிவான ஒலக்கத்தில்‌ எழுதவும்‌. 


. இலக்கங்களை எழுதும்போது பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ அவற்றைத்‌ தனிக்கோட்டினால்‌ கீறிவிட்டு, மீண்டும்‌ 


பக்கத்தில்‌ சரியாக எழுதி, ஒப்பம்‌ இடவும்‌. 


. ஒவ்வொரு வினாவினதும்‌ உபபகுதிகளின்‌ விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளியை பதியும்‌ போது 


அந்த வினாப்பகுதிகளின்‌ இறுதியில்‌ இன்‌ உள்‌ பின்னங்களாக பதியவும்‌. இறுதிப்‌ புள்ளியை வினா 
இலக்கத்துடன்‌ C] இன்‌ உள்‌ பின்னமாகப்‌ பதியவும்‌. புள்ளிகளைப்‌ பதிவதற்கு பரீட்சகர்களுக்காக 
ஒதுக்கப்பட்ட நிரலை உபயோகிக்கவும்‌. 


. எண்கணித பரிசோதகர்‌ புள்ளிகளைச்‌ சரிபார்ப்பதற்கு நீல அல்லது கறுப்பு நிறமைப்‌ பேனாவைப்‌ பயன்படுத்த 


வேண்டும்‌. 


உதாரணம்‌ - வினா ஒல 03 


மொத்தம்‌ _———————— — 


பல்தேர்வு விடைத்தாள்‌ 
1. துளைத்தாள்‌ தயாரித்தல்‌ 


I. 
II 
Il 


IV 


புள்ளி வழங்கும்‌ திட்டத்தின்‌ படி சரியான தெரிவைத்‌ துளைத்தாளில்‌ அடையாளமிடவும்‌. 

அவ்வாறு அடையாளமிடப்பட்ட இடத்தை வெட்டி நீக்கித்‌ துளைத்தாளைத்‌ தயாரிக்கவும்‌. 

துளைத்தாளை விடைகளின்‌ மீது சரியாக வைத்துக்‌கொள்ளக்கூடியதாகச்‌ சுட்டெண்‌ அடைப்பையும்‌ வெட்டி 
நீக்கவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ காட்டும்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. 

சரியான, பிழையான விடைகளை குறிப்பிடக்கூடியதாக ஒவ்வொரு வரிசைக்கும்‌ இறுதியில்‌ வெற்று 
நிரையொன்றை வெட்டி ஏற்படுத்திக்‌ கொள்ளவும்‌. 

வெட்டிக்கொண்ட துளைத்தாளில்‌ பிரதம பரீட்சகரிடம்‌ கையொப்பம்‌ பெற்று அங்கீகரித்துக்‌ 


கொள்ளவும்‌. 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 2 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 

2. அதன்‌ பின்னர்‌ விடைத்தாளை நன்கு பரிசீலித்துப்‌ பார்க்கவும்‌. ஏதாவது வினாவுக்கு, ஒரு விடைக்கும்‌ அதிகமாக 
குறியிட்டிருந்தாலோ, ஒரு விடைக்காவது குறியிடப்படாமலிருந்தாலோ தெரிவுகளை வெட்டிவிடக்கூடியதாக 
கோடொன்றைக்‌ கீறவும்‌. சில வேளைகளில்‌ பரீட்சார்த்தி முன்னர்‌ குறிப்பிட்ட விடையை அழித்துவிட்டு வேறு 
விடைக்குக்‌ குறியிட்டிருக்க முடியும்‌. அவ்வாறு அழித்துள்ள போது நன்கு அழிக்காது விட்டிருந்தால்‌, அவ்வாறு 
அழிக்கப்பட்ட தெரிவின்‌ மீதும்‌ கோடிடவும்‌. 

3. துளைத்தாளை விடைத்தாளின்‌ மீது சரியாக வைக்கவும்‌. சரியான விடையை V அடையாளத்தாலும்‌ பிழையான 
விடையை % அடையாளத்தாலும்‌ இறுதி நிரலில்‌ அடையாளமிடவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையை 
அவ்வவ்‌ தெரிவுகளின்‌ இறுதி நிரையின்‌ கீழ்‌ எழுதவும்‌. அத்துடன்‌ அவற்றை கூட்டி சரியான புள்ளியை உரிய 
கட்டத்தில்‌ எழுதவும்‌. புள்ளி பரிவர்த்தனை செய்யும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பரிவர்த்தனை செய்யப்பட்ட புள்ளியை 
உரிய கூட்டினுள்‌ எழுதவும்‌. 

கட்டமைப்பு கட்டுரை மற்றும்‌ கட்டுரை விடைத்தாள்கள்‌ 
1. பரீட்சார்த்திகளால்‌ விடைத்தாளில்‌ வெறுமையாக விடப்பட்டுள்ள இடங்களையும்‌, பக்கங்களையும்‌ குறுக்குக்‌ 
கோடிட்டு வெட்டிவிடவும்‌. பிழையான பொருத்தமற்ற விடைகளுக்குக்‌ கீழ்‌ கோடிடவும்‌. புள்ளி 
வழங்கக்கூடிய இடங்களில்‌ Y அடையாளமிட்டு அதனைக்‌ காட்டவும்‌. 
2. புள்ளிகளை குறிப்பிடும்போது ஓவலண்ட்‌ கடதாசியின்‌ வலது பக்க நிரலைப்‌ பயன்படுத்தவும்‌. 
3. சகல வினாக்களுக்கும்‌ கொடுத்த முழுப்‌ புள்ளியை விடைத்தாளின்‌ முன்‌ பக்கத்திலுள்ள பொருத்தமான 
பெட்டியினுள்‌ வினா இலக்கத்திற்கு நேராக 2 இலக்கங்களில்‌ பதியவும்‌. வினாத்தாளில்‌ உள்ள 
அறிவுறுத்தலின்‌ படி வினாக்கள்‌ தெரிவு செய்யப்படல்‌ வேண்டும்‌. எல்லா வினாக்களினதும்‌ புள்ளிகளும்‌ 
முதல்‌ பக்கத்தில்‌ பதியப்பட்ட பின்‌ விடைத்தாளில்‌ மேலதிகமாக எழுதப்பட்டிருக்கும்‌ விடைகளின்‌ புள்ளிகளில்‌ 
குறைவான புள்ளிகளை வெட்டி விடவும்‌. 
4. மொத்த புள்ளிகளை கவனமாக கூட்டி முன்‌ பக்கத்தில்‌ உரிய கூட்டில்‌ பதியவும்‌. விடைத்தாளில்‌ 
வழங்கப்பட்டுள்ள விடைகளுக்கான புள்ளியை மீண்டும்‌ பரிசீலித்த பின்‌ முன்னால்‌ பதியவும்‌. ஒவ்வாரு 
வினாக்களுக்கும்‌ வழங்கப்படும்‌ புள்ளிகளை உரிய விதத்தில்‌ எழுதுவும்‌. 
* புள்ளிப்பட்டியல்‌ தயாரித்தல்‌ 
1. ஒரு வினாப்பத்திரம்‌ மாத்திரம்‌ உள்ள பாடங்கள்‌ தவிர ஏனைய சகல பாடங்களுக்குமான இறுதிப்புள்ளி 
குழுவினுள்‌ கணிப்பிடப்படமாட்டாது. 

11. ஒவ்வொரு வினாப்பத்திரத்துக்குமான இறுதிப்புள்ளி தனித்தனியான புள்ளிப்பட்டியலில்‌ பதியப்பட 
வேண்டும்‌. 

11. வினாப்பத்திரம்‌ | இற்கான புள்ளி புள்ளிப்பட்டியலில்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ 
எழுத வேண்டும்‌. 

IV. வினாப்பத்திரம்‌ I] இற்கான புள்ளிப்‌ பட்டியலை தயார்‌ செய்யும்போது பகுதிப்‌ புள்ளிகளைப்‌ பதிவதோட௫ 
வினாப்பத்திரம்‌ 11 இன்‌ இறுதிப்‌ புள்ளிகளை புள்ளிப்‌ பட்டியலில்‌ “Total Marks” என்ற நிரலில்‌ பதியவும்‌. 

V. 43 சித்திரப்‌ பாடத்திற்குரிய I, 11, மற்றும்‌ 111] ஆம்‌ வினாப்பத்திரங்களுக்குரிய புள்ளிகளை தனித்தனியாக 
புள்ளிப்பட்டியலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுதுதல்‌ வேண்டும்‌. 

V. 21- சிங்களமொழியும்‌ இலக்கியமும்‌, 22 - தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ ஆகிய இரு பாடங்களும்‌ 
வினாப்பத்திரம்‌ | இற்குரிய புள்ளி புள்ளிப்பட்டியலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுத வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ 
11, 111 இற்கான பகுதிப்புள்ளிகளை உள்ளடக்கி அவ்‌ வினாப்பத்திரத்தின்‌ மொத்தப்‌ புள்ளிகளை, 
புள்ளிப்பட்டியலில்‌ பதிய வேண்டும்‌. 

முக்கிய குறிப்பு : 
சகல சந்தர்ப்பங்களிலும்‌ ஒவ்வொரு வினாப்பத்திரத்திற்கும்‌ உரிய முழுப்புள்ளியானது முழுத்தானத்தில்‌ 
புள்ளி பட்டியலில்‌ பதியப்படுதல்‌ வேண்டும்‌. எந்தவிதமான காரணங்களிற்காகவும்‌ வினாப்பத்திரத்தின்‌ 
இறுதிப்புள்ளியானது தசம தானங்களில்‌ பதியப்படலாகாது. 
புள்ளிப்‌ பட்டியலின்‌ சகல பக்கங்களிலும்‌ புள்ளிகளைப்‌ பதிந்து உதவிப்‌ பரீட்சகர்‌, புள்ளிகளை சரிபார்த்த 


உதவிப்‌ பரீட்சகர்‌, மதிப்பீட்டுப்‌ புள்ளிகளை உறுதிப்படுத்தும்‌ எண்கணித பரீட்சகர்‌ மற்றும்‌ பிரதம பரீட்சகர்‌ 
தமது குறியீட்டு இலக்கத்தை எழுதி கையொப்பமிட்டு உறுதிப்படூத்துவது கட்டாயமாகும்‌. 





65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 3 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


ட கி GENO KN] முழுப்‌ பதிப்புரிமையுடையது ] All Rights Reserved] 


இ Como Sema ௫650௫௫ இ Com s Sais 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
SLE 


Department of Saas ye L wet 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ அன்ற எம்‌ இ; லங்‌ை 


OLS OIE = ag (60602 = T 2020 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தர)ப்‌ பரீட்சை, 2020 
General Certificate of Education (Ord. Level) Examination, 2020 


ஐப்‌ 8050 mea ஐ 108 
மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time 10 minutes 


வினாத்தாளை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 
GODS 8088 MEG ஒல ஓல்‌ 8௦8 gda 65320 (82606 8650 66௪666 GAO 666 
ஒட 6௦660 D6 (8606 6000. 
Use additional reading time go through the question paper, select the questions and decide 
on the questions that you give priority in answering. 


இரண்டாம்‌ மொழி - தமிழ்‌ 1/ eca 60606 - 66௫௧ I / Second Language - Tamil I 
கவனிக்க : 
(1) எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
(ii) 1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ (1), (2). (3). (4) என இலக்கமிடப்பட்ட விடைகளில்‌ 
சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 
(iii) உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ உமது விடையின்‌ 
இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (%) இடூக. 
(iv) அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள ஏனைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக வாசித்து, அவற்றைப்‌ 
பின்பற்றுக. 
BESS ப: 
(i) 86@ © 5550௦ SED suaza. 
(ii) ஐ 1 8௦ 40 oaz ஒடு, 8 8 (1), (2), (3), (4) om BEJE SOE 663 6600 AEC ew 8650 
enid 0௮3௮, 
(iii) 000 மச 8650 oged 6ம்‌ od மேல sem 6 08 DO ௯60௦6 @@ enicnadss 86606 6௦5௦௦ aimeen DOG NE 
(x) ஆள்‌ 66068௧. 
(iv) 66 8860 sped 8055 & உழி gens COOLS 6 60௦3 Babs, FO 6 8668. 
Note: 
(i) Answer all questions. 
(ii) In each of the questions from 1 to 40, pick one of the alternatives (1), (2), (3), (4) which is correct or the most 
appropriate. 
(iii) Mark a cross (X) on the number corresponding to your choice in the answer sheet. 
(iv) Further instructions are given on the back of the answer sheet. Follow them carefully. 


@ 1 தொடக்கம்‌ 5 வரையுள்ள வினாக்களில்‌ தடித்த எழுத்தில்‌ உள்ள சொல்லிற்கு ஒத்தகருத்துள்ள 
சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
1 80 5 onz GGDOE ME DO EROS ஈழி 5626 BOM ௧6 ௦52227. 
In questions from 1 to 5, select the synonyms for the words in bold print 


1. எலித்தொல்லை நாளுக்கு நாள்‌ அதிகரித்தது. 
(1) தினம்‌ (2) நிமிடம்‌ (3) மாதம்‌ 


2. இலங்கையின்‌ நீண்ட நதி மகாவலி கங்கையாகும்‌. 
(1) கடல்‌ (2) குளம்‌ (3) கேணி 
3. குமார்‌ தெரு ஓரமாக நடந்து சென்றான்‌. 
(1) கரை (2) வீதி (3) தரை 
65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.எபா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 4 ] 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 





இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


4. யானையின்‌ காதுகள்‌ இரண்டும்‌ சுளகுகளைப்‌ போன்று இருந்தன. 
(1) கண்கள்‌ (2) கால்கள்‌ (3) செவிகள்‌ (4) நாசிகள்‌ 


5, ஆசிரியர்‌ மாணவர்களிடம்‌ வினாக்களை வினவினார்‌. 
(1) கூறினார்‌ (2) எழுதினார்‌ (3) கேட்டார்‌ (4) விசாரித்தார்‌ 


@ 6 தொடக்கம்‌ 10 வரையுள்ள வினாக்களில்‌ தடித்த எழுத்தில்‌ உள்ள சொல்லிற்கு எதிர்க்கருத்துள்ள 
சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
6 86 10 cas 505௫ ME DO 6௩௦03 ஈழி BLO 669 SEG 6520. 
In questions from 6 to 10, select the antonyms for the words in bold print 


6. ஒற்றுமை உயர்வு தரும்‌. 
(1) நன்மை (2) வேற்றுமை (3) நிலைமை (4) கடமை 


7. இலங்கை இயற்கை வளம்‌ மிக்கது. 
(1) செயற்கை (2) பொய்கை (3) செழுமை (4) வாழ்க்கை 


8. நண்பர்கள்‌ இருவரும்‌ இரகசியம்‌ பேசினர்‌. 
(1) விமர்சனம்‌ (2) பரகசியம்‌ (3) யோசனை (4) முணுமுணுப்பு 


9. நல்ல செயல்‌ மூலம்‌ நன்மை ஏற்பட்டது. 
(1) சிறுமை (2) திறமை (3) தீமை (4) பொறுமை 


10. இலங்கை தேயிலையை ஏற்றுமதி செய்கின்றது. 
(1) வருமதி (2) வாங்குதல்‌ (3) வெகுமதி (4) இறக்குமதி 


@ 11 தொடக்கம்‌ 13 வரையான வினாக்களில்‌ தடித்த எழுத்தில்‌ உள்ள பேச்சு வழக்குச்‌ சொல்லுக்கு நிகரான 
எழுத்து வழக்குச்‌ சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
11 80 13 onz GG ag DO ead OEI qAedm DH AAI KE OO ANE GIO OE ௦5405. 
In questions from 11 to 13, select the words in written form for the words in spoken form given in bold 
print 


11. இதிலை முப்பது ரூபாய்‌ உள்ளது. 
(1) இதாலை (2) இதில்‌ (3) இதனால்‌ (4) இதால 


12. குழந்தை எதுக்கு அழுகிறது? 
(1) யாருக்கு (2) எவற்கு (3) எதக்கு (4) எதற்கு 


13. சாப்பாட்டிற்குப்‌ பின்னர்‌ மருந்து குடியுங்க. 
(1) குடீங்க (2) குடிங்கள்‌ (3) குடிக்குங்க (4) குடியுங்கள்‌ 


@ 14 தொடக்கம்‌ 16 வரையான ஒவ்வொரு வினாவிலுமுள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு மிகப்‌ பொருத்தமான 
சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
14 80 16 ons ஜி ஜி ஐம்‌ Odas 8066 sem 0800ம்‌ O yeg ses 08. 
In each question from 14 to 16, select the most suitable word to fill in the blank. 


14. நான்‌ பால்‌ குடிக்கின்றேன்‌. ............................ தேநீர்‌ குடிக்கின்றீர்கள்‌. 
(1) நீங்கள்‌ (2) அவர்கள்‌ (3) அவன்‌ (4) நீ 
15. இலங்கையின்‌ தேசிய வனங்களுள்‌ யால வனமும்‌ ஒன்று. ........................... பல பறவை இனங்கள்‌ 
காணப்படுகின்றன. 
(1) அவை (2) அங்கே (3) இவை (4) அது 
16. எனது வீடு கொழும்பில்‌ இருக்கிறது. ........................ தாத்தாவால்‌ கட்டப்பட்டது. 
(1) அது . (2) அதில்‌ (3) அதனால்‌ (4) அதற்கு 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 5 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


@ 17 தொடக்கம்‌ 19 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ பொருத்தமான முடிக்கும்‌ சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
17 8௦ 19 onz 6 6 ஒல gag qama SEG ஒப்ப. 
Each of the questions from 17 to 19, select the suitable ending word. 


17. நானும்‌ தர்சனும்‌ ______ 
(1) ஓடினான்‌. (2) ஓடினாய்‌. (3) ஓடினோம்‌. (4) ஓடினார்‌. 


18. அவன்‌ தங்கையுடன்‌ கோயிலுக்குச்‌ ட 
(1) சென்றாள்‌. (2) சென்றனர்‌. (3) சென்றான்‌. (4) சென்றார்‌. 


19. கண்ணன்‌ தின்னப்‌ பழம்‌ கொண்டு ______ 
(1) தந்தாய்‌. (2) தருவான்‌. (3) தருவாள்‌. (4) தந்தாள்‌. 


@ 20 தொடக்கம்‌ 22 வரையான ஒவ்வொரு வினாவிலுமுள்ள இடைவெளிக்கு மிகப்‌ பொருத்தமான சொல்லைத்‌ 
தெரிவுசெய்க. 
20 8௦ 22 onzi மஜி Od ஏமில்‌ ஐடி Bema 665 ஜஜ 66௧௦௦ ௦40. 
In each question from 20 to 22, select the most suitable word to fill in the blank. 


20. அவன்‌ ஒவ்வொரு நாளும்‌ _________ சென்றான்‌. 

(1) பாடசாலைக்கு (2) பாடசாலையில்‌ (3) பாடசாலையால்‌ (4) பாடசாலையோடூ 
21. தெரு நாய்களும்‌ நாய்க்‌ குட்டிகளும்‌ .................... துரத்தின. 

(1) என்னால்‌ (2) என்னை (3) எனக்கு (4) என்னிடம்‌ 
22. சியாமா .................. வந்தாள்‌. 

(1) ரஞ்சனாவின்‌ (2) ரஞ்சனாவுக்கு (3) ரஞ்சனாவை (4) ரஞ்சனாவோடூ 


@ 23 தொடக்கம்‌ 25 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும்‌ ஆரம்பத்தில்‌ தரப்பட்டுள்ள வாக்கியத்தை விடையாகப்‌ 
பெறக்கூடிய பொருத்தமான வினாவைத்‌ தெரிவுசெய்க. 
23 80 25 ons 66 ஜீ கும்‌ இ027 8 q8 Ooms 8660 6௦27 Ca ©1890 REQ OGNG ௦40275. 
In each question from 23 to 25, select the suitable question to get the sentence given at the beginning as 
the answer. 


23. புகைத்தல்‌ புற்று நோய்க்கு வழிவகுக்கும்‌. 
(1) புகைத்தல்‌ எதற்கு வழிவகுக்கும்‌? 
(2) புகைத்தல்‌ எப்போது வழிவகுக்கும்‌? 
(3) புகைத்தல்‌ எதை வழிவகுக்கும்‌? 
(4) புகைத்தல்‌ எப்படி வழிவகுக்கும்‌? 


24. ஆறுமுகநாவலர்‌ யாழ்ப்பாணத்திலுள்ள நல்லூரில்‌ பிறந்தார்‌. 
(1) ஆறுமுகநாவலர்‌ எதனால்‌ பிறந்தார்‌? 
(2) ஆறுமுகநாவலர்‌ எப்போது பிறந்தார்‌? 
(3) ஆறுமுகநாவலர்‌ எதற்காகப்‌ பிறந்தார்‌? 
(4) ஆறுமுகநாவலர்‌ எங்கே பிறந்தார்‌? 


25. எனது வீட்டில்‌ மூன்று அறைகள்‌ உண்டு. 
(1) உனது வீட்டில்‌ எப்படி அறைகள்‌ உண்டூ? 
(2) உனது வீட்டில்‌ எங்கே அறைகள்‌ உண்டு? 
(3) உனது வீட்டில்‌ எத்தனை அறைகள்‌ உண்டு? 
(4) உனது வீட்டில்‌ எவ்வளவு அறைகள்‌ உண்டு? 





65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 6 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


அந்தரங்கமானது 


@ 26 தொடக்கம்‌ 28 வரையான ஒவ்வொரு வினாவிலும்‌ உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு மிகப்‌ 
பொருத்தமான சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 


26. 


27. 


28 


29 


30 


26 80 28 onz 63 கலி கடம்‌ Beima 80௨5௯ 8800 00ல்‌ 668 562 65235. 


In each question from 26 to 28, select the most suitable word to fill in the blank. 


எனக்கு சரியான பசி osassa ஏதாவது சாப்பிடத்‌ தாருங்கள்‌. 
(1) எனவே (2) எனினும்‌ (3) என்றால்‌ (4) என்றாலும்‌ 
சாவியை எல்லா இடமும்‌ தேடினேன்‌ ........................... கிடைக்கவில்லை. 
(1) ஏனெனில்‌ (2) அதனால்‌ (3) எனவே (4) ஆனாலும்‌ 

. இந்தப்‌ புத்தகம்‌ எனக்குத்‌ தேவை ............................... இதில்‌ நல்ல நல்ல கட்டுரைகள்‌ உள்ளன. 
(1) ஏனெனில்‌ (2) எனினும்‌ (3) ஆயினும்‌ (4) அதனால்‌ 


29, 30 ஆகிய வினாக்களுக்கு கீழே தரப்பட்டுள்ள படங்களை அவதானித்து சரியான விடைகளைத்‌ 
தெரிவுசெய்க. 
29 ao 30 56௫9 BOGE BEM CHD 8 G78 05 608552 EMD. 


Select the correct answers for questions 29 and 30 using the pictures given below 


© OOY 


. “பிராணிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம்‌” என்பதைக்‌ காட்டும்‌ படத்தைக்‌ குறிக்கும்‌ எழுத்து 
(1) ௮ (2) ஆ (3) இ (4) ஈ 

. “புகைத்தல்‌ தடைசெய்யப்பட்டூள்ளது” என்பதைக்‌ காட்டும்‌ படத்தைக்‌ குறிக்கும்‌ எழுத்து 
(1) ௮ (2) ஆ (3) இ (4) F 


31,32 ஆகிய வினாக்களில்‌ ‘gf பிரிவில்‌ உள்ள பகுதிக்கு பொருத்தமான முடிக்கும்‌ சொல்‌ “ஆ” பிரிவில்‌ 
உள்ளது. அவற்றை ஒழுங்கு முறையில்‌ கொண்டமைந்த விடையைத்‌ தெரிவுசெய்க. 
312௦32 gydac ‘அ 26௦3 ஐஇ 600089 MECC. 6660ல்‌ SEG ‘ஆ’ 600668 gia. 6a BOE ௦௫6 
GES) ஐ 50-௯௦ onida. 
In questions 31 and 32, the appropriate ending word for the phrases in ‘sy are given in “ஆ”. Select the 
option that matches correctly. 


31. 


WN 


(1) 


32. 


4. 
(1) 


, 


‘of ‘oy 
Camp அ. உற்றார்‌ உறவினர்கள்‌ எவரும்‌ இல்லாதவர்கள்‌ 
அணில்‌ ஆ. நித்திரை செய்தல்‌ 
. அநாதை இ. கொக்கரிக்கும்‌. 
. கண்மலர்தல்‌ ஈ. பிள்ளை 
அ, ஆ, ஈ,இ (2) ஆ, இ, ௮, ஈ (3) இ, ஆ, F, ௮ (4) இ, ஈ, ௮, ஆ 
‘of ‘oy 
. இக்கரை மாட்டுக்கு ௮. மண்ணாய்ப்‌ போகும்‌. 
. உண்ணாச்‌ சொத்து ஆ. மீசைக்கும்‌ ஆசை. 
. காற்றுள்ள போதே இ. அக்கரைப்‌ பச்சை. 
கூழுக்கும்‌ ஆசை ஈ. தூற்றிக்கொள்‌. 


ஆ, ௮, இ, F (2) இ, ௮, ஆ, F (3) இ, ௮, F, % (4) ஈ, ௮, ஆ, இ 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 7 ] 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


@ 33 தொடக்கம்‌ 35 வரையுள்ள வினாக்களில்‌ தரப்பட்டுள்ள சிங்களச்‌ சொல்லிற்குப்‌ பொருத்தமான தமிழ்ச்‌ 
சொல்லைத்‌ தெரிவுசெய்க. 
33 80 35 ems gydac 8 478 Boc ODO (குடும 666 HONG ௦54072. 
In questions from 33 to 35, select the Tamil word that matches the Sinhala word. 


060050 
(1) உதவி (2) நம்பிக்கை (3) ஒத்துழைப்பு (4) நல்லிணக்கம்‌ 


0005 
(1) மொழி (2) பத்திரிகை (3) ஊடகம்‌ (4) கருத்து 


. 665 
(1) முக்கியத்துவம்‌ (2) முன்னுதாரணம்‌ (3) முன்னேற்றம்‌ (4) முயற்சி 


36 தொடக்கம்‌ 37 வரையான வினாக்களில்‌ இலக்கண வழுவற்ற வாக்கியத்தை தெரிவுசெய்க. 
36 60 37 ஐ 8 ஆ 20௯ க 0ம்‌ BOOED on? சி 609 enidain. 
In questions 36 and 37, select the sentence which is grammatically correct. 


- (1) இலங்கையில்‌ பல்லின மக்கள்‌ வாழ்ந்தன. 
(2) இலங்கையில்‌ பல்லின மக்கள்‌ வாழ்கிறார்கள்‌. 
(3) இலங்கையில்‌ பல்லின மக்கள்‌ வாழ்கின்றன. 
(4) இலங்கையில்‌ பல்லின மக்கள்‌ வாழ்ந்தது. 


. (1) ஆசிரியர்‌ மாணவர்களுடன்‌ வந்தேன்‌. 
(2) ஆசிரியர்‌ மாணவர்களுடன்‌ வந்தார்கள்‌. 
(3) ஆசிரியர்‌ மாணவர்களுடன்‌ வந்தார்‌. 
(4) ஆசிரியர்‌ மாணவர்களுடன்‌ வந்தன. 


38 தொடக்கம்‌ 40 வரையான வினாக்களில்‌ ஒழுங்கின்றித்‌ தரப்பட்டுள்ள வாக்கியங்களைக்‌ கருத்துள்ள 
வகையில்‌ பொருத்தமாக அமைக்கும்‌ முறையைத்‌ தெரிவுசெய்க. 

38 8௦ 40 ons க SEM GE Ams SOE 868666 OES qB Oda ௪422. 

In questions from 38 to 40, select the correct order of sentences and find the answer given below 


௮ - வணக்கம்‌ நீங்கள்‌ யார்‌? 
ஆ - இராணி எப்படி இருக்கிறாய்‌? 
இ - ஹலோ வணக்கம்‌. 
ஈ - நான்‌ இராணி, கொழும்பிலிருந்து கதைக்கிறேன்‌. 
(1) ௮, ஆ, F, Q (2) ௮, இ, F, ஆ (3) இ, ௮, ஈ, ஆ (4) இ, ஈ, ௮, ஆ 
DI - முதலில்‌ தலைப்புச்‌ செய்தி 
ஆ - செய்திகள்‌ வாசிப்பவர்‌ சுமன்‌ தங்கையா 
இ - நேரம்‌ மாலை 6.00 மணி 
ஈ - தொடர்ந்து பெய்துவரும்‌ மழை காரணமாக ஆயிரக்கணக்காண மக்கள்‌ பாதிப்பு 
(1) ஆ, ௮, இ, ஈ (2) இ, ஆ, ௮, F (3) இ, ஆ, ஈ, ௮ (4) ஈ, ஆ, இ, ௮ 


40. ௮ - அங்கே இறுதியாக இறைவழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினோம்‌. 
ஆ - அவர்‌ இந்துக்களின்‌ முக்கிய வழிபாட்டுத்‌ தலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று எனக்‌ கூறினார்‌. 
இ - இவ்வாலயத்தின்‌ வரலாற்றை சமய ஆசிரியர்‌ எமக்கு விளக்கினார்‌. 
ஈ - முதலில்‌ நல்லூர்‌ கந்தசுவாமி கோயிலுக்குச்‌ சென்றோம்‌. 


(1) ௮, இ, F, ஆ (2) ஆ, OF, Q (3) F, ௮, இ. ஆ (4) ஈ, இ, ஆ, ௮ 





65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 8 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
இ Com Seow 5650056215 — : நெடு 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


@.@050.05. (250.9056) Sev - 2020 
க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2020 


சகலம்‌ | 
பாடம்‌ : 


இவக க கசக்க க கச ககக ககக ககக கக ககக த க சசககக சசககக ககக ககக கக்க கசக்க சசககக ககக ககக ககக கச ககக ககக க சக கட ககக ENN SSRN சசககக கசக்க கசக்க SSNs 


Bes ஒலை 
பாட இலக்கம்‌ : 


I SMG - 5௫5 
I பத்திரம்‌ - விடைகள்‌ 











9 BERQedB 9 (2157212512) குல BEQed& ஐஐ 8EQed8 
௧௦௯3 லை ஒல்‌ ஒல்‌ Qo கலை ஒலை ஒலை 
வினா | விடை இல வினா | விடை இல. | வினா | விடை இல. | வினா | விடை இல 
இல. இல. இல. இல. 
01. | ரண்‌ 1 2... ௧. | | "| வல்‌ 
02 |... Fran 12. |... Fis 22. |C.. என்ட்‌ 32. | oreen Bure 
தினை 2....... 13. | as ண்டு ஆ | neeesser ப 33. | 
04. | 3... Me | ப பகி கல. | si ல்‌ $4) படல 3... 
05. |... 3... 5. | ad 2... ௯. | ,........... = | ee பன 
06. |... கப 16. மு... | eae 26. | e 1 36. க்‌ 
இ | ஸ்‌ ஷன்‌ 17. | rees 3... 27. | eens tes 37. | ப... 
08. | 2... 18. | arn 3... 28. | se een ௯. | 3... 
09. | n னல்‌ 19. | ...3.. 29. | அப்ஸ்‌ 39. | பப. 
1. | ou. es 20. | | கண 30. | பணக்‌ 40. | ...ஃ.. 
Sode cooced 6 66505௦ CAH QBI 
விசேட அறிவுறுத்தல்‌ | ஒரு சரியான விடைக்கு புள்ளி வீதம்‌ 
இல்‌ cag / மொத்தப்‌ புள்ளிகள்‌ 01 xX 40 = 40 
wan 88028 DOOD ELE ANDI candagQed eDenm இருமிக்‌ CQ MED ஒல, 
Sp குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ உதாரணத்திற்கு அமைய பல்தேர்வு வினாக்களுக்குரிய புள்ளிகளை பல்தேர்வு 








விடைப்பத்திரத்தின்‌ இறுதியில்‌ பதிக. 


BOWE 863 BALD 


சரியான விடைகளின்‌ தொகை 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ள 9 ] 











I agos இல்‌ CRG 
பத்திரம்‌ I இன்‌ மொத்தப்புள்ளி 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 











இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


கட்டுரை எழுதுதல்‌ 


1. பரீட்சார்த்தி எழுதிய விடயங்கள்‌ பின்வரும்‌ அ, ஆ, இ என்ற மூன்று அம்சத்‌ திட்டத்தின்‌ படி மதிப்பிடப்பட்டு 
புள்ளிகள்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 


௮. உள்ளடக்கம்‌ பொருத்தம்‌, அளவு 
வழங்கப்பட்ட தலைப்பிற்குப்‌ பொருத்தமாக எழுதப்படல்‌, போதியளவு விடயங்கள்‌ இடம்பெறல்‌, 
சொல்லளவு கருத்திற்‌ கொள்ளப்படல்‌. (08 புள்ளிகள்‌) 


ஆ. கருத்து வெளிப்பாடும்‌, மொழிச்‌ செம்மையும்‌ 
கருத்துக்களைத்‌ தெளிவாக முன்வைத்தல்‌, எழுத்துக்‌ கூட்டல்‌ மற்றும்‌ இலக்கண வழுக்கள்‌ இன்மை 
(08 புள்ளிகள்‌) 


இ. எழுதும்‌ நுட்பங்கள்‌ 
பந்திகள்‌ இடம்பெறல்‌, பந்திகளுக்கிடையே தொடர்பு காணப்படல்‌, குறியீடுகள்‌ பொருத்தமாக இடப்படல்‌, 
உறுப்பமைவாகவும்‌ நேர்த்தியாகவும்‌ எழுதுதல்‌. (04 புள்ளிகள்‌) 


2. கட்டுரைக்கான மொத்தப்‌ புள்ளிகள்‌ 
௮. 08 புள்ளிகள்‌ 
ஆ. 08 புள்ளிகள்‌ \ 20 புள்ளிகள்‌ 
இ. 04 புள்ளிகள்‌ 


3. கட்டூரைக்குப்‌ புள்ளி வழங்கும்‌ முறை 
எடுத்துக்காட்டு 
04 04 03 11 
+ + = 
06 08 04 20 





65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 10 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


இரண்டாம்‌ மொழி - தமிழ்‌ Il 





1. பின்வரும்‌ தலைப்புகளில்‌ ஒன்றைத்‌ தெரிவுசெய்து தரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கி ஏறத்தாழ 100 
சொற்களில்‌ அமையுமாறு கட்டுரை ஒன்று எழுதுக. 
CED CE 650066 EMO CHD OCs Sos BEA O0௯ 100 5 56.௯ 06% Bastin. 
Write an essay in about 100 words on one of the following topics according to the given information. 


௮. நான்‌ பார்த்த நாடகம்‌ 
(1) நாடக அறிமுகம்‌ 
(ii) நாடகத்தின்‌ கதை 
(iii) நாடகத்தில்‌ வரும்‌ பாத்திரங்கள்‌ 
(iv) நாடகத்தின்‌ மூலம்‌ பெற்ற படிப்பினை 


ஆ. யால தேசிய வனத்தில்‌ ஒருநாள்‌ 
(1) அறிமுகம்‌ 
(ii) நான்‌ பார்த்தவை 
(111) மனதைக்‌ கவர்ந்தவை 
(iv) மறக்கமுடியாத அனுபவம்‌ 


இ. பயனுள்ள பொழுதுபோக்கு 
(1) அறிமுகம்‌ 
(11) பல்வகையான பொழுதுபோக்குகள்‌ 
(iii) எனது பொழுதுபோக்கு 
(iv) பொழுதுபோக்கால்‌ நான்‌ பெற்ற பயன்கள்‌ 


ஈ. மரங்களை வளர்ப்போம்‌ 
(1) அறிமுகம்‌ 
(11) மரங்களின்‌ பயன்கள்‌ 
(iii) மரங்களை அழிப்பதால்‌ ஏற்படும்‌ தீமைகள்‌ 
(iv) மரம்‌ வளர்ப்பதில்‌ எமது பங்கு 
2. வீட்டுத்தோட்டம்‌ 
(1) அறிமுகம்‌ 
(ii) பயிரிடப்படும்‌ பயிர்கள்‌ 
(111) வீட்டுத்தோட்டத்தால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ 
(iv) வீட்டுத்தோட்டத்தில்‌ ஈடுபடுவதால்‌ ஏற்படும்‌ மனத்திருப்தி 


1. அ.நான்‌ பார்த்த நாடகம்‌ 


i. நாடக அறிமுகம்‌ 
- நாடகத்தின்‌ தலைப்பு 
- நாடகம்‌ பற்றிய அறிமுகம்‌ 
- நாடகத்தின்‌ நோக்கம்‌ 


11. நாடகத்தின்‌ கதை 
- மையக்கருத்தைக்‌ குறிப்பிடுதல்‌ 
- கதையைச்‌ சுருக்கமாக குறிப்பிடுதல்‌ 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 11 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
lil. நாடகத்தில்‌ வரும்‌ பாத்திரங்கள்‌ 
- நாடகத்தில்‌ இடம்பெறும்‌ பிரதான பாத்திரங்கள்‌, துணைப்‌ பாத்திரங்கள்‌ பற்றிக்‌ குறிப்பிடுதல்‌ 


IV. நாடகத்தின்‌ மூலம்‌ பெற்ற படிப்பினை 
- நாடகத்தால்‌ பெற்ற விழுமியப்‌ பண்புகள்‌, பயன்கள்‌ 
- உண்மையின்‌ உயர்வு 
- பெற்றோரைப்‌ பேணுதல்‌ 
- கல்வியின்‌ சிறப்பு 
- மதுவின்தீமை 


ஆ.யால தேசிய வனத்தில்‌ ஒருநாள்‌ 


1. அறிமுகம்‌ 
- தேசிய வனம்‌ என்றால்‌ என்ன? நோக்கம்‌ பற்றி கூறல்‌. 
- யால தேசிய வனத்தின்‌ அமைவிடம்‌ 
- சென்றடையும்‌ வழி 


11. நான்‌ பார்த்தவை 
- அங்குகாணப்படும்‌ பறவைகள்‌ 
- அங்குகாணப்படும்‌ விலங்குகள்‌ 
- அவை பராமரிக்கப்படும்‌ முறைகள்‌ 
- வனத்தின்‌ வளம்‌ 


- அது பாதுகாக்கப்படும்‌ பராமரிக்கப்படும்‌ முறைகள்‌ 


lil. மனதைக்‌ கவர்ந்தவை 
- அங்கு காணப்படும்‌ பிராணிகளின்‌ செயற்பாடுகள்‌ 
- வனத்தின்‌ இயற்கை அமைப்பு 
- வனத்தை பராமரிக்கும்‌ முறை போன்றன. 


IV. மறக்க முடியாத அனுபவம்‌ 
- அங்கு கண்ட மிருகங்கள்‌ பறவைகள்‌ பற்றியது. 
- அவ்வனத்தைப்‌ பார்வை இட்டதால்‌ கிடைத்த மகிழ்ச்சி 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 12 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


இ. பயனுள்ள பொழுதுபோக்கு 


1. அறிமுகம்‌ 
- பொழுதுபோக்கு என்றால்‌ என்ன? 
- பயனுள்ள வகையில்‌ நேரத்தைப்‌ பயன்படுத்துதல்‌. 


11. பல்வகையான பொழுதுபோக்குகள்‌ 
- புத்தகம்‌ வாசித்தல்‌, பத்திரிகை வாசித்தல்‌. 
- வீட்டுத்‌ தோட்டம்‌ அமைத்தல்‌. 
- தொலைக்காட்சிப்‌ பார்த்தல்‌. 
- வானொலி கேட்டல்‌. 
- முத்திரை சேகரித்தல்‌. 


111. எனது பொழுதுபோக்கு 
- பொழுது போக்கு பற்றி விபரித்தல்‌. 
- காரணங்களைத்‌ தெளிவுபடுத்தல்‌. 
- ஒதுக்கப்படும்‌ நேரம்‌ பற்றி குறிப்பிடல்‌. 


İV. பொழுதுபோக்கால்‌ நான்‌ பெற்ற பயன்கள்‌ 
- நேரத்தைப்‌ பயனுள்ள விதத்தில்‌ பயன்படுத்துதல்‌. 
- உடலுக்கும்‌, உள்ளத்திற்கும்‌ மகிழ்ச்சி தருதல்‌. 
- அறிவுபூர்வமான விடயங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளல்‌. 
- வருமானத்தைப்‌ பெற்றுத்‌ தருதல்‌. 
- கலைகள்‌ தொடர்பான பயிற்சி, ஆக்கம்‌ பெறல்‌. 
- சுய ஆற்றலை வளர்த்துக்‌ கொள்ளல்‌. 


ஈ. மரங்களை வளர்ப்போம்‌ 


1. அறிமுகம்‌ 
- மரங்கள்‌ மனிதனது அன்றாட தேவைகளை நிறைவு செய்கின்றன. 
- இன்றைய காலகட்டத்தில்‌ மரங்கள்‌ அதிகமாக அழிக்கப்படுகின்றன. 


11. மரங்களின்‌ பயன்கள்‌ 
- சீரான காலநிலையை ஏற்படுத்துகின்றன. 
- நிழல்‌, பழங்கள்‌, மரங்களினால்‌ கிடைக்கின்றன. 
- மரங்கள்‌ தளபாடங்கள்‌ செய்வதற்கும்‌, விறகிற்கும்‌ பயன்படுகின்றன இவை போன்றவை. 


iii. மரங்களை அழிப்பதால்‌ ஏற்படும்‌ தீமைகள்‌ 
- காலநிலை மாற்றம்‌ 
- வறட்சி 
- நீர்த்தட்டுப்பாடூ 
- இயற்கை அழகு சீர்குலைதல்‌ 
- இவை போன்றவை 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 13 ] 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
IV. மரம்‌ வளர்ப்பதில்‌ எமது பங்கு 
- மரங்களை நடல்‌ 
- கன்றுகளை மனிதர்களிடையே விநியோகித்தல்‌. 
- மரம்‌ நடும்‌ திட்டத்தை முன்னெடுத்தல்‌. 
- மரங்களை நடூமாறு ஊக்குவித்தல்‌. 
- மரங்களை நடல்‌ 


- இவை போன்றவை. 
உ. வீட்டுத்தோட்டம்‌ 


i. அறிமுகம்‌ 
- வீட்டுத்தோட்டத்தின்‌ நோக்கம்‌ 
அமைவிடம்‌ 


அளவு 


11. பயிரிடப்படும்‌ பயிர்கள்‌ 
- பயிரிடப்படும்‌ மரக்கறி வகைகள்‌ 
- பயிரிடப்படும்‌ பழவகைகள்‌ 
- பயிரிடப்படும்‌ பூஞ்செடிகள்‌ 


iii. வீட்டுத்தோட்டத்தால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ 

- அன்றாட தேவைக்குரியவற்றைப்‌ பெற்றுக்‌ கொள்ளல்‌. 

- ஆரோக்கியமான உணவுகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளல்‌. 

- செலவினைக்‌ குறைத்துக்‌ கொள்ளல்‌. 

- வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ ஈடுபடுவது உடல்‌ ஆரோக்கியத்திற்கு உகந்தது. 
iv. வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ ஈடுபடுவதால்‌ ஏற்படும்‌ மனத்திருப்தி 

- மனமகிழ்ச்சி 


- எமக்குத்‌ தேவையானவற்றை நாமே செய்து கொண்ட திருப்தி 


(20 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 14 ] 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
(ஒவ்வொரு வாக்கியத்திலும்‌ ஆகக்‌ குறைந்தது நான்கு சொற்களேனும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌.) 
SOD goða 06 sem ad மி ௫53294 Ooms snd Garin. 
(85:06 60506 OOM 6௧௦௨௦ emGQO Sq aq a.) 
Write five meaningful sentences based on the picture given below. 
(Each sentence should contain at least four words.) 





(10 புள்ளிகள்‌) 


பகுதி 11 / If ex0% / Part II 


2. (படம்‌ பார்த்து வசனம்‌ எழுதுதல்‌) 


(படத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு கருத்துள்ள வாக்கியங்கள்‌ ஐந்து எழுதுதல்‌) 
(ஒவ்வொரு வாக்கியத்திலும்‌ ஆகக்‌ குறைந்தது நான்கு சொற்களேனும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. ) 


> 


மி MAN 


உயரமான, பல பனை மரங்கள்‌ காணப்படுகின்றன. 

கோயில்‌ / கோவில்‌ ஒன்று காணப்படூகின்றது. 

பஸ்வண்டியில்‌ பலர்‌ (மாணவர்கள்‌, சிறுவர்கள்‌, பிரயாணிகள்‌) பயணம்‌ செய்கின்றனர்‌. 
பேருந்தின்‌ மேலே பயணப்‌ பொதிகள்‌ காணப்படுகின்றன. 

பஸ்‌ வண்டி கோயிலுக்கு முன்னால்‌ செல்கின்றது. 


பேரூந்தில்‌ ஆண்களும்‌, பெண்களும்‌ பயணிக்கின்றனர்‌. 
(இவை போன்ற படத்திற்கு பொருத்தமான வாக்கியங்களைக்‌ கவனித்துப்‌ புள்ளியிடூக. ) 
முழுமையான வாக்கியம்‌ -  02புள்ளி 


சொல்‌, எழுத்துப்‌ பிழை இருப்பின்‌ - 01புள்ளி 
(2 x 5 = 10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தர)ப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 15 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.|k 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


@ 3,4 ஆம்‌ வினாக்களுள்‌ ஏதேனும்‌ ஒன்றுக்கு மாத்திரம்‌ விடை எழுதுக. 
3 ௦௦ 4 குலி oo 66.௯3 BEM Basin. 
Answer only one question from 3 and 4. 


3. பின்வரும்‌ பாடலை வாசித்து, தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு பூரணமான வாக்கியங்களில்‌ விடை எழுதுக. 
மம” 25 ese Bad, ge ஐ gdmOecd aygün 605666 BER மஜி, 
Read the following poem and answer the questions given below in complete sentences. 


விரும்பிய மா வாழை பலா 
விதவிதமாய்க்‌ கனிகள்‌ 
கரும்பிளநீர்‌ படைத்து மனம்‌ 
களித்திடுவோம்‌ நாங்கள்‌ 


வெண்ணிறப்பால்‌ பொங்கி வர 
வெடி சுடுவோம்‌ நாங்கள்‌ 
இன்னமுதப்‌ பொங்கலுண்ண 


இணைந்து நிற்போம்‌ நாங்கள்‌ 


(1) பாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ கனிகள்‌ எவை? 
(ii) எதனால்‌ எம்‌ மனம்‌ களிப்படையும்‌? 
(111) எப்போது நாம்‌ வெடிசுடுவோம்‌? 

(iv) பொங்கல்‌ எது போன்றது? 


(v) நாங்கள்‌ எதற்காக இணைந்து நிற்போம்‌? 


1. இப்பாடலில்‌ மா, வாழை, பலா ஆகிய கனிகள்‌ குறிப்பிடப்படுகின்றன. 

2. கனிகள்‌, கரும்பிளநீர்‌ படைப்பதனால்‌ மனம்‌ களிப்படையும்‌. 

3. நாங்கள்‌ வெண்ணிறப்பால்‌ / பால்‌ பொங்கி வர வெடி சுடுவோம்‌. 

4. பொங்கல்‌ இன்னமுதம்‌ போன்றது. 

5. நாங்கள்‌ பொங்கனுண்ண / இன்னமுதப்‌ பொங்கலுண்ண இணைந்து நிற்போம்‌. 
முழுமையான வாக்கியம்‌ - 02 புள்ளிகள்‌ 


முழுமையற்ற வாக்கியம்‌ - 01புள்ளி 


(2 x 5 = 10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 16 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


4. பின்வரும்‌ உரைப்பகுதியை வாசித்து, தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு பூரணமான வாக்கியங்களில்‌ விடை 
எழுதுக. 
SOD asoan odeo BaD, ees ஐ gdmOcO 6686 ஸ்‌ 602666 SER Basin. 
Read the following passage and answer the questions given below in complete sentences. 


எமது நாட்டின்‌ பிரதான தொழில்களில்‌ ஒன்று விவசாயமாகும்‌. அந்நிய நாட்டவரின்‌ வருகையால்‌ 
தேயிலை, இறப்பர்‌, கோப்பி போன்றவையும்‌ பயிரிடப்படுகின்றன. இவற்றுள்‌ எமது நாட்டிற்கு பெருமளவு 
தேசிய வருமானத்தை ஈட்டித்‌ தருவது தேயிலை ஆகும்‌. அது மட்டுமின்றி ஏலம்‌, மிளகு, கறுவா, 
கராம்பு, சாதிக்காய்‌ முதலிய வாசனைத்‌ திரவியங்களும்‌ பயிரிடப்படுகின்றன. இவை வெளிநாடுகளுக்கும்‌ 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இலங்கை மக்களின்‌ பிரதான உணவு சோறாகும்‌. 


(1) இலங்கை மக்களின்‌ பிரதான தொழில்‌ எது? 

Gi) இறப்பர்‌ பயிர்ச்செய்கை யாரால்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டது? 

(iii) இலங்கைக்கு பெருமளவு தேசிய வருமானத்தை ஈட்டித்‌ தரும்‌ பயிர்‌ யாது? 
(iv) இலங்கை மக்களின்‌ பிரதான உணவு யாது? 

(v) வாசனைத்‌ திரவியங்கள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 





(70 புள்ளிகள்‌) 


4. 1. இலங்கை மக்களின்‌ பிரதான தொழில்‌ விவசாயமாகும்‌. 
2. இறப்பர்‌ பயிர்ச்செய்கை அந்நிய நாட்டவரால்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டது. 
3. தேசிய வருமானத்தை ஈட்டித்தரும்‌ பயிர்‌ தேயிலை ஆகும்‌. 
4. இலங்கை மக்களின்‌ பிரதான உணவு சோறாகும்‌. 
5. ஏலம்‌, மிளகு, கறுவா, கராம்பு, சாதிக்காய்‌ என்பன வாசனைத்‌ திரவியங்களாகும்‌. (ஏதாவது இரண்டு) 


முழுமையான வாக்கியம்‌ - 02 புள்ளிகள்‌ 


முழுமையற்ற வாக்கியம்‌ - 01புள்ளி 


(2 x 5 = 10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 17 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





பகுதி 111 / M exw% / Part Il 


5,6 ஆம்‌ வினாக்களுக்கு விடை எழுதுக. 
5 ஐ 6 605௫9௦ SERA Basin. 
Write answers to the questions 5 and 6. 


இரண்டாம்‌ மொழிக்‌ கற்கையின்‌ முக்கியத்துவம்‌ பற்றி உமது நண்பனுக்கு ஒரு கடிதம்‌ எழுதுக. 
60௮ Ad GeOHOD 66056 BEATO 60 650௦ adm EBan மே. 
Write a letter to your friend regarding the importance of learning the second language. 


அல்லது / ௨௪௯௦௫ / Or 


கொவிட்‌-19 நோயை இல்லாதொழித்தல்‌ தொடர்பாக பாடசாலையை மையப்படுத்தி சுவரொட்டி ஒன்று 
தயாரிக்குக. 
650631 vlaga mE 0288-19 656 SEATO 568003 50S DOD, 
Draw a poster on alleviating Covid-19 in the school premises. 
(10 புள்ளிகள்‌) 


5. அமைப்பு 


முகவரி - 01புள்ளி 
விளிப்பு - 01புள்ளி 
முடிப்பும்‌, ஒப்பமும்‌ - 01புள்ளி 


உள்ளடக்கம்‌ 


நலம்‌ விசாரித்தல்‌. 

இரண்டாம்‌ மொழி பற்றி விளக்கம்‌ அளித்தல்‌. 

தொடர்பாடல்‌ அதிகரித்தல்‌. 

இன நல்லிணக்கமும்‌, புரிந்துணர்வும்‌ ஏற்படல்‌. 

தொழில்‌ வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம்‌ அதிகரித்தல்‌. 
ஏனைய மொழி பற்றிய அறிவும்‌, பண்பாட்டு வளர்ச்சியும்‌ ஏற்படல்‌. 


மொழிநடை 


கருத்துத்‌ தெளிவு 
வழுக்களின்மை 
எளிமை 


அமைப்பு - 03 புள்ளிகள்‌ 
உள்ளடக்கம்‌ - 05 புள்ளிகள்‌ 
மொழிநடை - 02 புள்ளிகள்‌ (10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 18 | 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


சுவரொட்டி 


அமைப்பு 

- மாணவர்களை கவரும்‌ வகையில்‌ அமைதல்‌ - தலைப்பு 

-  கொவிட்‌ - 19 நோயை இல்லாதொழிப்போம்‌! உயிர்‌ காப்போம்‌! 
(இது போன்ற தலைப்புகள்‌ இடம்‌ பெறலாம்‌) 


விளிப்பு 
- கொவிட்‌ - 19 நோய்‌ பயங்கரமானது உயிரைக்‌ கொல்லும்‌. 
-  கொவிட்‌ - 19 நோயிலிருந்து எங்கள்‌ மாணவர்களைக்‌ காப்போம்‌. 


உள்ளடக்கம்‌ 

- காப்பது எப்படி? 

- முகக்கவசங்களைப்‌ பாதுகாப்பான முறையில்‌ அணிதல்‌. 

- கிருமி நக்கிகளைப்‌ பயன்படூத்தி கைகளைச்‌ சுத்தமாகக்‌ கழுவுதல்‌. 

- சமூக இடைவெளிகளைப்‌ பேணுதல்‌. 

- நோய்‌ எதிர்ப்புச்‌ சக்தியை அதிகரிக்கும்‌ உணவு முறைகளைக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 
(இவை போன்றவற்றை எழுதுதல்‌. ) 


முடிப்பு 
- பொருத்தமான நிறுவனங்களைக்‌ குறிப்பிடுக. 
உதாரணம்‌ : சுகாதார அமைச்சு 


மொழிநடை 
- கருத்துத்‌ தெளிவு 
- வழுக்களின்மை 
- எளிமை 


அமைப்பு - 03 புள்ளிகள்‌ 
உள்ளடக்கம்‌ - 05புள்ளிள்‌ 
மொழிநடை - 02 புள்ளிகள்‌ (10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 19 ] 


Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 





6. பின்வரும்‌ சிங்கள வாக்கியங்களை அல்லது ஆங்கில வாக்கியங்களை தமிழில்‌ மொழிபெயர்க்குக. 
SMD ஜீ 86 Ooms 60 QBS Ooms eOe 606065 SOD Doza. 
Translate the following Sinhala sentences or English sentences into Tamil. 


(i) © ௪௫ onm gasal. (i) I need this book. 
(ii) omew®e da Bho? (ii) How did it happen? 


(iii) ஓஓ Ged OD S00 MOO Beas. (iii) I went to the shop with my mother. 
(iv) east 60060 OO qa 660695. (iv) Wash your hands using soap. 
(v) ©© edines odds MOSS 838. (v) I am working in a hospital 


அல்லது / (௦௦08 / Or 


இலங்கையின்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ தொடர்பாக உங்களுக்கும்‌ உங்கள்‌ நண்பனுக்கும்‌ இடையே 

இடம்பெற்ற உரையாடல்‌ ஒன்றை 50 சொற்களில்‌ எழுதுக. 

இ ௫௦௯௦௦8 5604) O/Asdnss HOAD OA w 650 SQw gad BOD 66953 OOm 5085 

80௯ Basin. 

Write a dialogue between you and your friend on TV programs of Sri Lanka using about 50 words. 
(10 பள்ளிகளி 


1. எனக்கு இந்த புத்தகம்‌ தேவை / அவசியம்‌ / வேண்டும்‌. 
இந்த புத்தகம்‌ எனக்குத்‌ தேவை / அவசியம்‌ / வேண்டும்‌. 


2. அது எப்படி / எவ்வாறு நடந்தது? 
3. நான்‌ எனது / என்னுடைய அம்மாவுடன்‌ / அம்மாவோடு கடைக்கு சென்றேன்‌ / போனேன்‌. 
4. சவர்க்காரம்‌ போட்டு / இட்டு உங்கள்‌ இரு கைகளையும்‌ கழுவுங்கள்‌. 
5. நான்‌ வைத்தியசாலையில்‌ சேவை / வேலை செய்கின்றேன்‌. 
(2 x 5 =10 புள்ளிகள்‌) 
முழுமையான வாக்கியமாயின்‌ - 02புள்ளி 
வழுக்கமுள்ள வாக்கியமாயின்‌ - 0ரபுள்ளி 
அல்லது 

உரையாடல்‌ 
அமைப்பு 
- உரையாடற்‌ பாங்கில்‌ எழுதுதல்‌. 
உள்ளடக்கம்‌ 
- தலைப்புக்கு பொருத்தமானதாக இருத்தல்‌. 
- 5 சோடிகள்‌ 
மொழிநடை 
- பேச்சு மொழி 
- கருத்துத்‌ தெளிவு 
- வழுக்களின்மை 

அமைப்பு - 03 புள்ளிகள்‌ 

உள்ளடக்கம்‌ - 05 புள்ளிகள்‌ 

மொழிநடை - O02 புள்ளிகள்‌ (10 புள்ளிகள்‌) 


65 - இரண்டாம்மாழி - தமிழ்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2020 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன[ 20 | 
Download Past Papers & Answers at : www.freebooks.Ik 


Dear students! 

We have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freeboolks.Ik 


or click on this page to vist our site! 





